



























































































































































































































































































































































120 


பன்றிக்‌ கறியையும்‌ தின்ன மாட்டீர்களா ? மீன்‌ கூடவா 
சாப்பிட மாட்டீர்கள்‌ 2? கோழி முட்டையைக்‌ கூடவா 
தொடமாட்டீர்கள்‌ ? கோழிக்‌ கறியைக்‌ கூடவா தொட 
மாட்டீர்கள்‌ ?? என்று ஓரே மூச்சில்‌ கேட்டுப்‌ பெருமூச்சு 
விட்டு, வேறு எதைத்தான்‌ உண்ணப்‌ போகிறீர்கள்‌ 2 
சரி, நீங்கள்‌ எப்படி உயிர்‌ வாழ்கிறீர்கள்‌ £? உங்களுக்குத்‌ 
திருமணம்‌ ஆகிவிட்டதா? என்று பல கேள்விகள்‌ 
கேட்ட பின்பு, ' எதற்காகச்‌ சுவைமிக்க ஊனைக்‌ கொள்ள 
மறுக்கிறீர்கள்‌ ? ஏதாவது மதக்‌ கோட்பாடு காரணமா ? 
அல்லது கடவுளுக்குப்‌ பயமா?” என்று பரிவுடன்‌ என்னைக்‌ 
கேட்டனர்‌. தெரிந்த அளவிற்கு உருஷ்ப மொழியில்‌ 
்‌. நான்‌ இந்த முறையில்‌ வளர்ந்து விட்டேன்‌; வேறு 
ஒன்றும்‌ காரணமில்லை; என்று சுருக்கமாகப்‌ பதில்‌ 
சொன்னதும்‌, “இந்தியாவில்‌ எல்லாரும்‌ இப்படியா, 
அல்லது சிலர்தான்‌ இப்படியா? என்று கேட்டார்‌. 
“ பலர்‌ ஊன்‌ உணவு கொள்வர்‌; சிலர்‌ மறக்கறி மட்டும்‌ 
உண்பர்‌ என்று சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போது 
பின்புறம்‌ இருந்த ஒருவர்‌, : நீங்கள்‌ சமணரா? என்று 
கேட்டார்‌. “அல்ல” என்றேன்‌. சரி அப்படியானால்‌ 
பிராமணரா ? என்று தொடர்ந்தார்‌. 


2 இரயில்‌ பயணத்தில்‌ பிரயாணிகளுக்கு என்‌ 
னென்ன வசதிகள்‌ செய்து தரப்படுகின்றன ? 


புகை வண்டியில்‌ பயணம்‌ செய்யும்போது அலுப்பு 
ஏற்படாமலிருக்க வானொலிப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருப்ப 
தால்‌, அன்றாடச்‌ செய்திகளைக்‌ கேட்கலாம்‌. 


பலதேசிய மொழிகளின்‌ இசைப்‌ பாட்டுகளைக்‌ 
கேட்கலாம்‌. 


சிலதேசிய மொழிகளில்‌ பொருள்‌ தெரியாவிட்டாலும்‌ 
கேட்டால்‌ மெய்‌ சிலிர்க்கும்‌. இசைக்‌ கச்சேரியை அனுப 
விக்கத்‌ தெரியாதவர்களும்‌, பாடல்களில்‌ மனத்தைப்‌ 
பறி கொடுப்பார்கள்‌. 

இங்கு மேசையும்‌, நாற்காலியும்‌ போடப்பட்டிருப்ப 
தால்‌, கடிதமோ, கட்டுரையோ, நாட்‌ குறிப்போ 
எழுதலாம்‌. 


இவைகளே இரயில்‌ பயணத்தில்‌ பிரயாணிகளுக்குச்‌ 
செய்து தரப்படுகின்ற வசதிகள்‌ ஆவன. 
































131 


பார்த்தறியாத மரமாதலானும்‌ பட்ட மரம்போல்‌ தோன்றும்‌ 
அம்மரத்தில்‌ கண்ணைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ கனிகள்‌ 
தோன்றியமையாலும்‌ வியந்தனர்‌. 


9. இளைஞன்‌ இரு நண்பர்களையும்‌ நோக்கிக்‌ 

கூறியது யாது? 

இளைஞன்‌ இரு நண்பர்களையும்‌ பார்த்து யாரும்‌ 
கண்ணெடுத்தும்‌ பார்க்க விரும்பாத அந்த நச்சு மரத்தினை 
வியந்து பார்த்துக்கொண்டிருப்பதால்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
ஊருக்குப்‌ புதியவர்களாக விருக்கவேணடுமென்று தான்‌ 
அறிந்ததாகவும்‌, அம்மரத்தில்‌ எந்நாளிலும்‌ இலைதழைகள்‌ 
இல்லாமையால்‌ விலங்குகளும்‌ அதனடியில்‌ நில்லாது 
விலகிப்‌ போகுமென்றும்‌, அம்மரத்தின்‌ கனிகள்‌ நச்சுக்‌ 
கனிகளாய்‌ இருத்தலின்‌ உண்பவர்களைக்‌ கொன்று விடும்‌ 
என்றும்‌, விறகாக வெட்டி எரிப்பதற்கும்‌ அதன்கண்‌ 
அமைந்த முட்கள்‌ இடையூறாக அமைந்துள்ளது என்றும்‌, 
அம்மரம்‌ கடுங்காற்றில்‌ முறிந்து வீழ்ந்து அழியவேண்டு 
மென்று ஊரார்‌ இறைவனை வேண்டி வந்தார்கள்‌ என்றும்‌, 
அம்மரம்‌ விழும்‌ நாளே அவ்வூர்க்கு நன்னாள்‌ என்றும்‌ 


10. நச்சு மரத்தின்‌. வரலாறு கேட்ட அரசிளங்‌ 
குமரன்‌ தன்னுள்‌ எண்ணியது யாது? 
அரசிளங்குமரன்‌ தான்‌ முன்னர்‌ தங்கியிருந்த நன்‌ 

மரத்தின்‌ தன்மைகளையும்‌ நச்சு மரத்தின்‌ தன்மையையும்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்த்தான்‌. நச்சு மரத்தில்‌ அமைந்த 
நன்னிறக்‌ கனிகள்‌ பேதையார்‌ கைப்பட்ட செல்வம்‌ 
போலப்‌ பிறர்க்கு இடர்‌ விளைவிப்பனவாகும்‌ என்று 
எண்ணினான்‌. 


11. செல்வம்‌ யாரிடத்தே அமையவேண்டும்‌ ₹ ஏன்‌ ை 


செல்வம்‌ அறிவுடையவனிடத்தே அமைய வேண்‌ 
டும்‌. அச்செல்வம்‌ உலக மக்களுக்கு நன்மை பயக்கும்‌. 
அறிவில்லாதவன்‌ செல்வம்‌ பெற்றால்‌ பயன்பட வாழும்‌ 
பண்பறியாப்‌ பேதையனாய்‌ இம்மையிற்‌ பழியும்‌ மறுமை 
யில்‌ துன்பமும்‌ அடைவான்‌. 














136 


தரையில்‌ வைத்தார்கள்‌. விண்வெளி வீரர்களின்‌ 
கையெழுத்துகளும்‌, அமெரிக்க குடியரசுத்‌ தலைவர்‌ நிக்ச 
னின்‌ கையெழுத்தும்‌ பொறிக்கப்பட்ட தகடும்‌ அங்கு 
வைக்கப்பட்டது. 


7.  திங்களைப்பற்றி இதுவரை வெவளிப்பட்ட 
செய்திகள்‌ யாவை ? 


பூமியைப்‌ போலவே அம்புலியும்‌ இயக்கமுடையது. 
நிலவில்‌ வைக்கப்பட்டுள்ள அதிர்ச்சிப்‌ பதிவுக்‌ கருவி 
அவ்வப்போது அனுப்பிவரும்‌ செய்திகளின்‌ வழி அங்கு 
ஏற்படும்‌ அதிர்ச்சிகள்‌ இங்குத்‌ தெரிகின்றன. நிலவில்‌ 
இயக்கம்‌ நடைபெறுவதற்கு அவ்வதிர்ச்சிகளே சான்றா 
கும்‌. நிலவு பல அடுக்குகளைக்‌ கொண்டது. மேற்படிவு 
பதினைந்து கி. மீ. கனமுள்ளது. அதனடியில்‌ உருகிய 
பாறைக்‌ குழம்பு உள்ளது. 


5. நிலாக்‌ கற்களை ஆராய்ந்தபோது வெளிப்பட்ட 


உண்மைகள்‌ யாவை? 


ஆராய்ச்சியாளர்கள்‌ நிலாக்‌ கற்களை ஆராய்ந்து 
அவை எரிமலைக்‌ கற்கள்‌ என்று கூறினர்‌. சிலவகைக்‌ 
கரும்‌ பழுப்பு நிறக்‌ கற்களில்‌ * இலியம்‌' போன்ற கனிப்‌ 
பொருள்கள்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. நிலாக்‌ கற்கள்‌ 
இருந்த பெட்டியைத்‌ திறந்தபோது வெளியான வாயுகள்‌ 
தரியப்‌ புயலில்‌ அடங்கியுள்ள ஆர்கான்‌, இரியான்‌ 
(போன்றவை என்று கூறுகிறார்கள்‌. இவற்றிலிருந்து பூமி 
யும்‌, சந்திரனும்‌ சூரியனிடமிருந்து ஒரே சமயத்தில்‌ விடு 
பட்ட நெருப்புக்‌ கோளங்களே என்று தெரியவருவதாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. காற்று, மழை, நீர்‌ முதலியவற்றால்‌ பூமி 
குளிர்ந்து உயிர்வாழ ஏற்றதாய்‌ அமைந்துவிட்டது 
என்றும்‌, நிலவு அப்படி இன்னும்‌ மாறவில்லை என்றும்‌ 
கருத இடமிருப்பதாகக்‌ கூறுகிறார்கள்‌. 


ஆழனா 




















